தமிழ் நாடு அரசு 

2022 


தமிழ் 


ா 


எண் 28 ] 


ZLAT 


வாய் 
 ை 


மயே 


வெல்லும் 


( Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R.Dis . No.197 / 2009 . 
[ விலை ரூ .0.80 காசு 


தமிழ்நாடு அரசிதழ் 

ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


சென்னை , புதன்கிழமை , ஜூலை 13 , 2022 
ஆனி 29 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 

பகுதி III— பிரிவு 1 ( a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 

தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை 
அறிவிக்கை 

( அரசாணை ( நிலை ) எண் 62 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு ( M2 ) த் துறை , 3 ஜூன் 2022. ] 


1948 ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 63/1948 ) 87 ஆம் பிரிவு மற்றும் 112 ஆம் பிரிவுகளில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , வெளியிட கருதப்பட்ட தமிழ்நாடு 1950 ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் விதிகளின் 
பின்வரும் வரைவுத் திருத்தம் , மேற்சொன்ன சட்டத்தின் 115 ஆம் பிரிவால் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் 
தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


( 2 ) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து நாற்பத்தைந்து நாட்கள் முடிவடைந்த பின்னர் இந்த 
வரைவுத் திருத்தம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , இது தொடர்பாக , மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு 
முன்னர் , யாதொரு நபரிடமிருந்தும் பெறப்படும் யாதொரு மறுப்புரையை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்றும் , 
இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரைகள் அல்லது கருத்துரைகள் எவையேனுமிருப்பின் , அவற்றை , 47/1 திரு.வி.க. தொழிற்பேட்டை , 
கிண்டி , சென்னை -32 என்ற முகவரியிலுள்ள தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநர் வாயிலாக அரசுச் செயலாளர் , 
தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை -600 009 என்ற முகவரிக்கு இருபடிகளில் 
அனுப்பி வைக்க வேண்டும் . 

வரைவுத் திருத்தங்கள் 


மேற்சொன்ன விதிகளில் , 

( 1 ) விதி 63 - B இல் " புனித ஜான் அவசர ஊர்தி அமைப்பு " என்ற சொற்றொடருக்குப் பின்னர் , " அல்லது தமிழ்நாடு உயர்திறன் 
மேம்பாட்டு மையம் - சுகாதார நலன் " என்ற சொற்றொடர் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் : 


III - 1a- ( 28 ) ( T Sup ) -1 


( 2 ) விதி 95 - இல் அட்டவணை XVII- இல் , பத்தி 4 - இல் " புனித ஜான் அவசர ஊர்தி அமைப்பு " என்ற சொற்றொடருக்குப் 
பின்னர் " அல்லது தமிழ்நாடு உயர்திறன் மேம்பாட்டு மையம் - சுகாதார நலன் " என்ற சொற்றொடர் சேர்த்துக்கொள்ளப்பட 
வேண்டும் . 


( 3 ) விதி 95 - இல் அட்டவணை XXIV- இல் , பத்தி 12 - இன் துணைப்பத்தி ( c ) - இல் , " புனித ஜான் அவசர ஊர்தி அமைப்பு " 
என்ற சொற்றொடருக்குப் பின்னர் " அல்லது தமிழ்நாடு உயர்திறன் மேம்பாட்டு மையம் - சுகாதார நலன் " என்ற சொற்றொடர் 
சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


( தமிழாக்கம் ) 


இரா . கிர்லோஷ் குமார் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


ந.அருள் , 
இயக்குநர் ( மு.கூ.பொ. ) , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு ) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


